4/325 


OL/2018/16-T-I, II 

மடு © கிடு REM! முழுப்‌ பதிப்புரிமையுடையது / All Rights Reserved] 
இ ரு 30௦ மமக யிரம்‌ இ ருமை கேஜ oD RE Dm ©0702 
இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களமஇிலங்கைப்‌ பரீட்‌ ன்‌ இனக்‌ இ க்‌ க த ண்ற்ல்‌ எனனை 
Depariment of Examinations, Sri Lanka Dep: பதில்‌: 


இஸ்ண்கிகளஸ்ராயா! ௦ 0. 
இ ண லல Sn § ருமை ஜல SDS Departed ன Ge வரில்‌ 8௯0௦ Seba இ ர வில்ல ௫௨௧00௦ 
இலங்கைப்‌ பரீட்சைத்‌ ஜிணைக்களமஇலங்கைப்‌ ப! ions, Sri டண: ந்kதரிணனைக்களம்‌ 


௨ல்‌ ௫ ஐல கத ரண றைய ஓக) 920௦௦, 2018 ©0180 
கல்விப்‌ பொதுத்‌ தராதரப்‌ பத்திர (சாதாரண தற)ப்‌ பரீட்சை, 2018 டிசெம்பர்‌ 
General Certificate of Education (Ord. Level) Examination, December 2018 


03.12.2018 / 0830 - 1140 


ல ஜலி [| கம்‌ ௦80 ஐம்‌ - இதிஜஷ 10 & 
மூன்று மணித்தியாலம்‌ மேலதிக வாசிப்பு நேரம்‌ - 10 நிமிடங்கள்‌ 
Three hours Additional Reading Time - 10 minutes 


எல்லா வினாக்களுக்கும்‌ விடை எழுதுக. | 

1 தொடக்கம்‌ 40 வரையுள்ள வினாக்கள்‌ ஒவ்வொன்றிலும்‌ (1), (2), (3), 4) என இலக்கமிட்ப்பட்ட 
விடைகளில்‌ சரியான அல்லது மிகப்‌ பொருத்தமான விடையைத்‌ தெரிவுசெய்க. 

உமக்கு வழங்கப்பட்டுள்ள விடைத்தாளில்‌ ஒவ்வொரு வினாவுக்கும்‌ உரிய வட்டங்களில்‌ உமது 
விடையின்‌ இலக்கத்தை ஒத்த வட்டத்தினுள்ளே புள்ளடியை (9 இடுக... 

அவ்விடைத்தாளின்‌ மறுபக்கத்தில்‌ தரப்பட்டுள்ள மற்றைய அறிவுறுத்தல்களையும்‌ கவனமாக 
வாசித்து, அவற்றைப்‌ பின்பற்றுக. 





1. அல்லாஹ்வின்‌ திருநாமங்களில்‌ “அர்‌-ரஹீம்‌' என்ற சொல்‌ சுட்டும்‌ பொருள்‌ 


(1) மிகவும்‌ தூய்மையானவன்‌ (2) அதிகம்‌ மன்னிப்பவன்‌ 
(3) நிகரற்ற அன்புடையவன்‌ (4) அனைத்தையும்‌ அறிந்தவன்‌ 
2. இஸ்லாமிய அகீதாவுக்கு அடிப்படையாக அமைபவை, ப ப 
(1) அல்‌- குர்‌ஆனும்‌ சுன்னாவும்‌ . -(2) இஜ்மாவும்‌ கியாஸும்‌ 
(3) அல்‌ - குர்‌ஆனும்‌ இஜ்மாவும்‌ (4) கியாஸும்‌ உர்பும்‌ 
3. பட்ஸ்‌, மஹ்ஷர்‌, ஹிஸாப்‌, ஜன்னா போன்ற மறுமை வாழ்வுடன்‌ தொடர்புடைய விடயங்களை உள்ளடக்கும்‌ 
பிரிவு 5 
(1) அல்‌- இலாஹிய்யாத்‌ 4 (2) அன்‌ - நுபுவ்வாத்‌ 
(3) அஸ்‌ - ஸம்‌ இய்யாத்‌ (4) அர்‌ - ரூஹானிய்பபாத்‌ 
| 4. 'வரஉ' என்பது பேணுதலைக்‌ குறிப்பது போல “தக்வா' என்பது எதனைக்‌ குறிக்கும்‌? 
| (1) பாவமன்னிப்பு கஆ௫ (2) இறையச்சம்‌ 
(3) பற்றற்ற வாழ்வு | (4) பொறுப்புச்‌ சாட்டல்‌ 


5. இமாம்‌ அஹ்மது இப்னு ஹன்பல்‌ (ரஹ்‌), அபுமன்ஸுர்‌ அல்‌ - மாதுரூதி (ரஹ்‌) ஆகிய இருவரும்‌, 
(1) அகீதாக்‌ கலை தொடர்பான அறிஞர்களாவர்‌. _- 

(2) ஹதீஸ்‌ கலை தொடர்பான அறிஞர்களாவர்‌. 

(3) சட்டக்கலை தொடர்பான அறிஞர்களாவர்‌. 

(4) தப்ஸீர்‌ கலை தொடர்பான அறிஞர்களாவர்‌. 


.. இமாம்‌ மாலிக்‌ (ரஹ்‌) அவர்களது சிறப்புப்‌ பெயர்‌ 
(1) இமாமுல்‌ அ.ழம்‌ (2) ஆலிமுல்‌ குறைஷ்‌ 
(3) ஸைபல்லாஹ்‌ (4) இமாமுல்‌ மதீனா 





[பக்‌. 2 ஐப்‌ பார்க்க 





OL/2018/16-T-}, II 2 


த 


10. 


11. 


12. 


13. 


14. 


15. 


- (16. 


17. 


நபி (ஸல்‌) அவர்களது காலத்தில்‌, தான்‌ ஒரு நபி என்று வாதிட்டவர்‌ 
(1) துலைஹா (2) ஸஜா (3) முஸைலமா (4) அஸ்வத்‌ அன்ஸி 


'குத்தாபுல்‌ வஹி' எனப்படுவோர்‌ 

(1) அல்‌ - குர்‌ஆனை மனனமிட்டோர்‌ 

(2 அல்‌ - குர்‌ஆனுக்கு விளக்கமளித்தோர்‌ 

(3) அல்‌ - குர்‌ஆனை தனிப்பட்ட முறையில்‌ எழுதி வைத்தோர்‌ 

(4) வஹி அருளப்பட்டதும்‌ நபி (ஸல்‌) அவர்களது மேற்பார்வையில்‌ அதனை எழுதிப்‌ பதிவு 


செய்தோர்‌ 
சுன்னத்தான நோன்பு நோற்பதற்குப்‌ பொருத்தமான வார நாட்கள்‌ 
(1) வெள்ளி, சனி 2) திங்கள்‌, வியாழன்‌ 
(3) ஞாயிறு, திங்கள்‌ (4) வியாழன்‌, வெள்ளி 
தொழுகையின்‌ பர்ளுகளில்‌ அடங்காதது 
(1) முதல்‌ தக்பீர்‌ சொல்லல்‌ (2) பாதிஹா சூரா ஓதுதல்‌ 


(3) இரு சுஜுதுகள்‌ செய்தல்‌ ப (4) தொழும்‌ இடம்‌ சுத்தமாக இருத்தல்‌ 


“அ.லுஸ்‌ ஸுன்னா வல்ஜமாஅத்‌' எனப்படுவோர்‌ 

(1) ஹதீஸ்‌ கிரந்தங்களைத்‌ தொகுத்தோர்‌ 

(2) நபி (ஸல்‌) அவர்களையும்‌ ஸஹாபாக்களையும்‌ பின்பற்றி வாழ்வோர்‌ 
(3) நான்கு இமாம்களையும்‌ பின்பற்றுவோர்‌ 

(4) இஸ்லாமிய அகீதாவுக்கு முரண்பட்டோர்‌ 


ஒரு முஃமினிடம்‌ இரு பண்புகள்‌ இருக்கவே கூடாது என நபி (ஸல்‌) அவர்கள்‌: குறிப்பாக. அவ்விரு 


. பண்புகளும்‌ யாவை? 


(1) வட்டியும்‌ சூதும்‌ 

(2) பொய்யும்‌ நாணயமின்மையும்‌ 

(3) பொய்யும்‌ களவும்‌ 

(4) போதைப்‌ பொருள்‌ பாவனையும்‌ நாணயமின்மையும்‌ 


பெரிய நீரத்தடாகமொன்றில்‌ பாசி படர்ந்ததனால்‌ நீரின்‌ நம சுவையும்‌ மாற்றமடைந்துள்ளது. இந்நீரில்‌ 
(1) வுழு செய்யலாம்‌. 
(2) வுழு செய்யலாகாது. 


(3) வுழு செய்யாதிருப்பது நல்லது. 
(4) வுழு செய்து தொழலாம்‌. ஆனால்‌ சுத்தமான ன உள்கள வுழு செய்து மீள தொழ வேண்டும்‌. 


ஹஜ்‌ கடமையை நிறைவேற்றுவதற்காகச்‌ செலும்‌ ஒருவர்‌ ஹஜ்ஜை மாத்திரம்‌ நிறைவேற்றுவதாக நிய்யத்‌ 
வைத்தார்‌. இச்செயற்பாடு ல்‌ ஜூ. 

(1) அத்தமத்துஉ. எனப்படும்‌. fp 1 ஹத (2) அல்‌ - இப்ராத்‌ எனப்படும்‌. 

(3) அல்‌ - கிரான்‌ எனப்படும்‌. (4) அல்‌ - இத்லாக்‌ எனப்படும்‌. 


சீகிரியா ஓவியத்தைப்‌ பார்வையிடூவதற்காக மாணவர்களை அழைத்துச்‌ சென்ற ஆசிரியர்‌, அவர்களை 
சுமார்‌ ஐந்து மணியளவில்‌ லுஹர்‌ தொழுகையை அஸருடன்‌ சேர்த்துத்‌ தொழ வைத்தார்‌. இம்முறையானது 
(1) ஜெம்‌உ. எனப்படும்‌. (2) கஸ்ரு எனப்படும்‌. 

(3) ஜெம்‌உ தக்தீம்‌ எனப்படும்‌. (4) ஜெம்உ த...ஹீர எனப்படும்‌. 


மஸ்ஜிதுல்‌ ல அமைந்துள்ள இடம்‌ 
(1) CRN » (2) தாயிப்‌ (3) மதீனா | (4) ஜித்தா 


த வருடம்‌ முழுவதும்‌ ஏழு இலட்சம்‌ ரூபாய்‌ இருந்தது. அவ்வருடத்தில்‌ ஸகாத்தின்‌ நிஸாப்‌ 


ரூ. 600,000 ஆகும்‌. அவர்‌ செலுத்த வேண்டிய கடன்‌ ஒரு இலட்சம்‌ ரூபா எனில்‌, வருட “முடிவில்‌ அவர்‌ | 


.' செலுத்த வேண்டிய ஸகாத்தின்‌ அளவு 


(1) ரூ. 12,000 2 ரூ. 13,000 (3) ரூ. 14,000 (4) ரூ. 15,000 


[பக்‌. 3 ஜப்‌ பார்க்க 


OL/2018/16-T-1, 11 -3- 


18. அல்‌ - குர்‌ஆனில்‌ இடம்பெற்றுள்ள நீண்ட கூரா 
(1) அல்‌ - கஃபு (2) ஆல இம்ரான்‌ (3) அல்‌ - பகரா (4) அல்‌ - முல்க்‌ 


19. இஸ்லாமிய சட்டக்கலை வளர்ச்சிக்குப்‌ பங்களிப்புச்‌ செய்துள்ள பிரபலமான இமாம்களுள்‌ ஒருவர்‌ 


(1) இமாம்‌ ஷாபிஈ (ரஹ்‌) (2) இமாம்‌ கஸ்ஸாலி (ரஹ்‌) 
(3) இமாம்‌ இப்னு கஸீர்‌ (ரஹ்‌) (4) இமாம்‌ புஹாரி (ரஹ்‌) 
20. இறந்த கணவனுக்காக இத்தா அனுஷ்டிக்கும்‌ ஒரு பெண்‌ கட்டாயம்‌ தவிர்த்துக்‌ கொள்ள வேண்டிய ஒரு 
விடயம்‌ 
(1) திருமணம்‌ முடித்தல்‌ ப (2) உழைப்பதற்காக வெளியே செல்லல்‌ 
(3) தொலைக்காட்சி பார்த்தல்‌ (4) வைத்தியரிடம்‌ செல்லல்‌ 


21. “அறபு மொழி ஒவ்வொரு முஸ்லிமினதும்‌ வீட்டு மொழியாக இருக்க வேண்டுமென விரும்புகிறேன்‌” எனக்கூறிய 
நம்‌ நாட்டு அறிஞர்‌ 
(1) டீ.பி ஜாயா (2) அறிஞர்‌ சித்திலெப்பை 
(3) ஏ.எம்‌.ஏ அஸீஸ்‌ (4) சேர்‌ மாகான்‌ மாகார்‌ 


22. கீழே 26, எனும்‌ நிரல்களில்‌ தரப்பட்டுள்ள தகவல்கள்‌ வொர்க்‌ வகையில்‌ ஒன்றுடனொன்று | % 
தொடர்புடையவை. அதன்படி * நிரலில்‌ உள்ளவற்றை & நிரலில்‌ உள்ளவற்றுடன்‌ தொடர்புபடுத்த a 


சரியான ஒழுங்குமுறையில்‌ அமையும்‌ விடையினைத்‌ தெரிவுசெய்க. 


ஃ Y 

(1) இபாதத்‌ A - கைவெட்டுதல்‌ 

(11) முஆமலாத்‌ B - ஈகை 

(11) அஹ்லாக்‌ C - ஸகாத்‌ 

(i) ஹாதூத்‌ D - கூட்டு வியாபாரம்‌ . ஆ 
மு ABCD (2) BCDA (3) CDBA « “0094 

23. ஜனாஸா தொழுகையில்‌ மூன்றாம்‌ தக்பீருக்குப்‌ பின்னர்‌ ஓதவேண்டியது 

(1) ஸுரதுல்‌ பாதிஹா (2) நபி (ஸல்‌ : அவர்கள்‌ மீது ஸலவாத்து 
(3) ஜனாஸாவுக்காக பிரார்த்தித்தல்‌ 7 ஸலாம்‌ கூறல்‌ 


24. குளிப்புக்‌ கடமையானவர்‌ தண்ணீரைப்‌ பயன்படுத்த முடியாது. என்பதற்காக தொழுகையை உரிய நேரத்தில்‌ 
நிறைவேற்ற மறுக்கிறார்‌. அவருக்கு நீர்‌ கூறும்‌ ஆலோசனை யாது? 
(1) நீங்கள்‌ குளித்து கட்டாயம்‌ தொழுகையை . உடன்‌ £ நிறைவேற்ற வேண்டும்‌. 
(2) நீங்கள்‌ தயம்மும்‌ செய்து தொழ வேண்டும்‌... 
(3) தொழுகையை தவிர்க்க உங்களுக்கு ஷ்‌ னர்‌ 
(4) நீங்கள்‌ தொழுகையை பின்னர்‌ கழா, செய்ய வேண்டும்‌. 


25, மனைவியை மீட்டுக்கொள்வதற்கு வா்பூரிக்கும்‌ விவாகரத்து முறை 


(1) ரஜு ௬ பாயின்‌ (3) ழிஹார்‌ . (4) ஈழாஉ 

26. மார்க்கரீதியில்‌ அனுமதிக்கப்பட்ட பயணத்தை மேற்கொண்டூ நிர்க்கதியான நிலையில்‌ ஸகாத்‌ பெறுவதற்கு 
உரித்துடையவர்‌ | | 
(1) காரிமூன்‌ ஒழ்‌ ௮ இ) இப்னு ஸ்பீல்‌ (3) பீஸபீல்‌ . (4) முஸாபிர்‌ 


27. ஸகாத்‌, ஸகாதுல்‌ பித்ரா ஆகியன தொடர்பான மிகச்சரியான கூற்று 
(ப ஸகாத்‌. பர்ளு, ஸகாதுல்‌ பித்ரா சுன்னத்‌ ஆகும்‌. 
(2) இரண்டும்‌ ரமழான்‌ மாதத்தில்‌ நிறைவேற்றப்படல்‌ வேண்டும்‌. 
(3). இரண்டும்‌ ஒரே நேரத்தில்‌ கடமையாக்கப்பட்டவை. 
& ஸகாதுல்‌ பித்ரா முன்டம்‌ ஸகாத்‌ அதன்‌ பின்பும்‌ கடமையாக்கப்பட்டவை. 


3. "திருமணத்தில்‌ வலியாக இருப்பதற்குப்‌ பொருத்தமற்றவர்‌ 
(1) தந்த (2) தந்தையின்‌ தந்‌ைத 
3 தாயின்‌ சகோதரன்‌ (4) தந்தைவழிச்‌ சகோதரனின்‌ மகன்‌ 


[பக்‌. 4 ஜப்‌ பார்க்க . 


a யய மய்யெயய்ய ய்‌ வடவ்மொய்ட வய மர உ௫ செய 


வட பகத ல? ஆகம்‌. மார இரதி ராக்கி விகி ௬௦ங்‌ விவச ரக ரஷக உ விடி ௪ சோர 


4/825 


OL/2018/16-T-1, 1] அஃ 


29. 


30. 


31. 


32, 


33. 


34. 


35. 


36. 


டாதி 


38. 


39. 


40. 


நபி (ஸல்‌) அவர்கள்‌ இறுதியாக மணம்முடித்த விதவைப்‌ பெண்‌ 
(1) மய்மூனா (ரழி) (2) ஸபிய்யா (ரழி) (3) ஸைனப்‌ (ரழி (4) உம்முஹபிபாழுழி) 


'ஹய்ய அலஸ்‌ ஸலாஹ்‌' என்பதன்‌ பொருள்‌ 
(1) தொழுகை ஆரம்பமாகிவிட்டது. 

(2) தொழுகைக்கு விரைந்து வாருங்கள்‌. 

(3) வெற்றியின்‌ பக்கம்‌ விரைந்து வாருங்கள்‌. 


(4) தொழுகை தூக்கத்தைவிடச்‌ சிறந்தது. 


மனோ இச்சைக்கு ஆட்பட்டு பாவங்களைச்‌ செய்துகொண்டிருந்த ஒரு மாணவன்‌ 'தஸ்கியதுன்‌ நப்ஸ்‌” என்ற 
பாடத்தைக்‌ கற்ற பின்னர்‌ மனம்‌ நொந்து தன்னை மாற்றிக்கொள்ள எண்ணினான்‌. இவ்வாறு எண்ணும்‌ 
உள்ளம்‌, 

(1) நப்ஸுல்‌ முத்ம இன்னா எனப்படும்‌. (2) நப்ஸுல்‌ லவ்வாமா எனப்படும்‌. 

(3) நப்ஸுல்‌ அம்மாரா எனப்படும்‌. (4) நப்ஸான்‌ ஸலீம்‌ எனப்படும்‌. 


இலங்கையில்‌ இஸ்லாம்‌ பற்றிக்‌ குறிப்பிடும்‌ “புதாஹுல்‌ புல்தான்‌' எனும்‌ நூலின்‌ ஆசிரியர்‌ 


(1) இப்னு ஷஹ்ரயார்‌ (2) இப்னுல்‌ அரபி (3) இப்னு ஹிஷாம்‌ (4) பலாதூரி 
ஹுகூகுல்‌ இபாதில்‌ அடங்கும்‌ விடயம்‌ | | மெ 
(1) அல்‌-குர்‌ஆன்‌ ஓதல்‌ (2) சுன்னத்தான தொழுகையை நிறைவேற்றல்‌ 


(3) சுற்றாடலைப்‌ பேணிப்‌ பாதுகாத்தல்‌ (4) ஹதீஸ்களை மனனம்‌ செய்தல்‌ ஆ 


அதிகமான ஹதீஸ்களை அறிவித்தவராகக்‌ கருதப்படும்‌ நபித்தோழர்‌ உ ச 
(1) அனஸ்‌ (ரழி) (2) தல்ஹா (ரழி) (3) உமர்‌ (ழி) (4 வரா (ரழி) 


'கியாமுல்லைல்‌' என்பது 

(1) ரமழான்‌ மாத இரவில்‌ வணக்க வழிபாடுகளில்‌ ஈடுபடுதல்‌ 

(2) ரமழான்‌ மாத 27ஆம்‌ இரவில்‌ வணக்கத்தில்‌ ஈடுபடுதல்‌ 

(2) இரவு நேரத்தை நல்லமல்களில்‌ கழித்தல்‌ 

(4) ரமழான்‌ மாத இரவில்‌ பணி பகுதியை வித்ர்‌ போன்ற வணக்கங்களில்‌ கழித்தல்‌ 


'தர்தீபுந்நுஸுல்‌' என்பது 

(1) அல்‌- குர்‌ஆன்‌ ஓதும்‌ முறை 

(2) அல்‌ - குர்‌ஆன்‌ எழுதப்பட்ட ஒழுங்குமுறை 

(3) அல்‌ - குர்‌ஆன்‌ இறங்கிய ஒழுங்குமுறை 

(4) அல்‌- குர்‌ஆன்‌ பாதுகாக்கப்பட்ட ஒழுங்குமுறை 


அவதூறு கூறிய ஒருவருக்கு இஸ்லாம்‌ வழங்கும்‌ தண்டனை. 
(1) 10 கசையடிகள்‌ (2) 40 கசையட (3) 60 கசையடிகள்‌ (4) 80 கசையடிகள்‌ 


இஸ்லாத்தைப்‌ போதிப்பதற்காக இலங்கைக்கு: அனுப்பப்பட்ட சமயப்‌ போதகர்‌ 
(1) ட இப்னு பகாயா ழ்‌ அ (2) ஒறாபி பாஷா 


நஜீஸ்‌ கலந்த ஆடைகளைச்‌ : சலவை க்கட (Washing Machine) கழுவும்போது கவனிக்க 

வேண்டிய முக்கிய அம்சம்‌ 

(1) நன்றாகக்‌ கழுவுதல்‌ 

(2) மணமான சலவைத்தூளை உபயோகித்தல்‌ 

(3) மூன்று முறை கழுவுதல்‌ 

(4) சலவை இயந்திரத்திலிருந்து வெளியில்‌ எடுத்து ஒவ்வொரு ஆடையையும்‌ குறைந்தபட்சம்‌ ஒரு 
முறையாவது நீரை ப்த்வது கழுவுதல்‌ 


'முஹாஸபா' என்பதன்‌ மூலம்‌ ர்க்க 
(1) சுய விசாரணை (2) உளத்தூய்மை 


இ இறை திருப்தி (4) பொறுமையைக்‌ கடைப்பிடித்தல்‌ 


இ 
சீ 


[பக்‌. 5 ஐப்‌ பார்க்க 


01/2018/16-1:1, 11 25. 


ஓ பை ல VID) இ ஜரை IOI ச. கப்பு சஞ்சு ஜ்‌ ஹி DID ins 
இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைந்களமதுலங்கைப்‌ பரீட்‌ © ணைக்களம்‌ இவீங்கைப்‌ பரீட்‌ i | 
Department of Examinations. $ri Lanka Da இலங்க கபரீய்சைத்‌ க்கம்‌! of Exa! : 

ண இலல கவ கம்‌ இ Com Soro கடல அலல்‌ இ Com Sow Sr DOTY ௫ நரை Em ஒப்‌ 26 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களமஇலங்கைப்‌ ப! றவ of bxarBinations, இர்‌ ணைக்களம்‌ இரா 


மலை ஒத ஐஐ ஐ (௪06௦௨1 ஓக) மல, 2018 தை 3 
கல்விப்‌ பொதுத்‌ தராதரப்‌ பத்திர (சாதாரண தரப்‌ பரீட்சை, 2018 டிசெம்பர்‌ 
General Certificate of Education (Ord. Level) Examination, December 2018 


இஸ்லாம்‌ 11 


ke முதலாம்‌ வினாவையும்‌ வேறு நான்கு வினாக்களையும்‌ தெரிவு செய்து, மொத்தமாக ஐந்து வினாக்களுக்கு 
மாத்திரம்‌ விடை எழுதுக. 


4 முதலாம்‌ வினாவின்‌ விடைக்கு 20 புள்ளிகளும்‌ ஏனைய ஒவ்வொரு வினாவின்‌ விடைக்கும்‌ 10 புள்ளிகள்‌ 
வீதமும்‌ வழங்கப்படும்‌. 





| 1. சுருக்கமான விடை தருக. af 
(1) நபி இப்ராஹீம்‌ (அலை) அவர்கள்‌ நெருப்பில்‌ எறியப்பட்டபோது கூறிய வாசகம்‌ யாது? ட்‌ 
(11) ஜாஹிலிய்யாக்‌ காலத்தில்‌ காணப்பட்ட சந்தைகள்‌ இரண்டினைப்‌ பெயரிடூக. ட்‌ 
(111) தற்காலிக மஹ்ரமிகளுக்கு இரண்டு உதாரணங்கள்‌ தருக. 
(iv) அர்கானுல்‌ கியாஸைக்‌ குறிப்பிடுக. 
(1) சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு இஸ்லாம்‌ காட்டியுள்ள வழிமுறைகள்‌ இரண்டை எழுதுக. 
(vi) தவ்பா அங்கீகரிக்கப்படுவதற்குத்‌ தேவையான நிபந்தனைகள்‌ இரண்டினைக்‌ குறிப்பிடுக. 
(911) வியாபாரப்‌ பொருட்கள்‌ கொண்டிருக்க வேண்டிய பண்புகள்‌ இரண்டினை எழுதுக. 
(viii) இஸ்லாம்‌, பெண்களுக்கு வழங்கியுள்ள உரிமைகள்‌ ரண்டு தருக, 
(1X) நோன்பின்‌ பர்ளுகள்‌ இரண்டினையும்‌ குறிப்பிடுக. 
0) பிள்ளைகள்‌ பெற்றோருக்குச்‌ செய்ய வேண்டிய கடமைகள்‌ | இரண்டினைக்‌ குறிப்பிடுக. 


2. (0) “ஈமான்‌ முபஸ்ஸல்‌' என்றால்‌ என்ன? 
(11) ஷிர்க்‌ அக்பரின்‌ வகைகள்‌ இரண்டையும்‌ உதாரணங்களுடன்‌ குறிப்பிடுக. 
(11) ஈமான்‌ ஒரு முஸ்லிமின்‌ வாழ்வில்‌ ஏற்படுத்தும்‌ தாக்கங்கள்‌ ஐந்தினைச்‌ சுருக்கமாக விளக்குக. 


3. (1) தவாபின்‌ வகைகளில்‌ இரண்டினைப்‌ பெயரிடுக. 
(11) ஹஜ்ஜின்‌ மூலம்‌ கிடைக்கும்‌ பயன்கள்‌ மூன்றினைக்‌ குறிப்பிடுக. 
(111) ஹஜ்ஜின்‌ வாஜிபுகள்‌ ஐந்தினைச்‌ சுருக்கமாக விளக்குக. 


4. (1) ஷீஆ, கவாரிஜ்‌ அகிய. பதங்களை வேறுபடுத்துக. 
(1) மக்கா வெற்றியின்‌ விளைவுகள்‌ மூன்றினைத்‌ தருக. 
(111) ஒரு வாலிபன்‌ தன்னைத்‌ தீமைகளிலிருந்து பாதுகாத்துக்‌ கொள்வதற்குப்‌ பின்பற்ற வேண்டிய 
வழிமுறைகளாக இஸ்லாம்‌ குறிப்பிடும்‌ ஐந்து விடயங்களைச்‌ சுருக்கமாக விளக்குக. 


5. (1) தஃவா என்பதன்‌ மூலம்‌ கருதப்படுவது யாது? 


(04) மக்கா கால த..வாவின்போது நபி (ஸல்‌) அவர்கள்‌ எதிர்கொண்ட சவால்கள்‌ மூன்றினைக்‌ குறிப்பிடுக. 
4 ப) ஹிஜ்ரத்‌ பயணத்தின்‌ முக்கியத்துவம்‌ பற்றிச்‌ சுருக்கமாக விளக்குக. 


[பக்‌. 6 ஜப்‌ பார்க்க 


OL/2018/16-T-L, II -6- 


6. (1) பெரும்பாவங்களில்‌ நான்கினைத்‌ தருக. 
(11) பலதாரமணம்‌ அனுமதிக்கப்பட்டமைக்கான காரணங்கள்‌ மூன்றைக்‌ குறிப்பிடுக. 
(11) இஸ்லாமிய பொருளாதார முறையின்‌ சிறப்பம்சங்கள்‌ ஐந்தினைத்‌ தெளிவுபடுத்துக. 


7. பின்வருவனவற்றுள்‌ இரண்டிற்குச்‌ சிறுகுறிப்பு எழுதுக. 
(1) அல்‌ - குர்‌ஆன்‌ அருளப்படல்‌ 
(11) கஸ்ரு - ஜம்‌உத்‌ தொழுகை 
(111) தேசப்பற்று 
(17) மஸ்ஜிதுன்‌ நபவி 


KR 





4, 


* 


ரு | 
3 





பூ 


_ இப] ॥௨ 8016 பயி [0 1பலய11ட0௨0 


பை 





ல ௪ வச, 


